கிளின்‌ ES 


TT 


டில்‌ 
ட 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ ஞானத்தின்‌ கிரீடம்‌, அமைதியையும்‌ பூரண 
ஆரோக்கியத்தையும்‌ செழிக்கச்‌ செய்கிறது; இவை இரண்டும்‌ 
கடவுளின்‌ கொடைகள்‌: மேலும்‌ அவரை நேசிப்பவர்களின்‌ 
மகிழ்ச்சியை அது பெரிதாக்குகிறது. கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே 
ஞானத்தின்‌ வேர்‌, அதன்‌ கிளைகள்‌ நீண்ட ஆயுள்‌. பிரசங்கி 1:18,20 
பழைய தலைமுறைகளைப்‌ பாருங்கள்‌, பாருங்கள்‌; எப்பொழுதாவது 
கர்த்தரை நம்பி, குழப்பமடைந்ததுண்டா? அல்லது யாரேனும்‌ 
அவருடைய பயத்தில்‌ நிலைத்து, கைவிடப்பட்டாரா? அல்லது அவர்‌ 
யாரை எப்போதாவது வெறுத்தார்‌, அவரை அழைத்தார்‌? 
கர்த்தருக்குப்‌ பயந்தவர்கள்‌ அவருடைய வார்த்தையை 
மீறமாட்டார்கள்‌; அவரை நேசிக்கிறவர்கள்‌ அவருடைய வழிகளைக்‌ 
கடைப்பிடிப்பார்கள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ அவருக்குப்‌ 
பிரியமானதைத்‌ தேடுவார்கள்‌; அவரை நேசிக்கிறவர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்தால்‌ நிரப்பப்படுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்தவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களை ஆயத்தப்படுத்தி, அவருடைய 
பார்வையில்‌ தங்கள்‌ ஆத்துமாவைத்‌ தாழ்த்துவார்கள்‌: நாங்கள்‌ 
கர்த்தருடைய கைகளில்‌ விழுவோம்‌, மனிதர்களின்‌ கைகளில்‌ அல்ல, 
அவருடைய மகத்துவம்‌ எப்படி இருக்கிறதோ, அவருடைய 
இரக்கமும்‌ அப்படியே இருக்கிறது. பிரசங்கி 2:10,15-18 
கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ அதிகாரத்தைப்‌ பெறுவதற்கு முன்‌ 
செல்கிறது; பெரிய மனிதர்களும்‌, நீதிபதிகளும்‌, 
அதிகாரமுள்ளவர்களும்‌ கெளரவிக்கப்படுவார்கள்‌; ஆனாலும்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவனைவிட அவர்களில்‌ பெரியவர்‌ இல்லை. 
பிரசங்கி 10:21,24 


என்‌ மகனே, நாங்கள்‌ ஏழைகளாக்கப்பட்டோம்‌ என்று பயப்படாதே, 
ஏனென்றால்‌, நீங்கள்‌ கடவுளுக்குப்‌ பயந்து, எல்லா பாவங்களையும்‌ 
விட்டுவிட்டு, அவருடைய பார்வைக்குப்‌ பிரியமானசைச்‌ செய்தால்‌, 
உங்களுக்கு நிறைய செல்வம்‌ இருக்கும்‌. தோபித்‌ 4:21 கர்த்தருக்குப்‌ 
பயந்து, உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ உண்மையோடு அவரைச்‌ 
சேவி; 1 சாமுவேல்‌ 12:24 ஞானம்‌ எங்கிருந்து வருகிறது? மற்றும்‌ 
புரிந்து கொள்ளும்‌ இடம்‌ எங்கே? மனிதனை நோக்கி: இதோ, 
கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானம்‌; தீமையை விட்டு விலகுவதே 
புரிதல்‌. யோபு 28:20,28 கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ 
சுத்தமாயிருக்கிறது, அது என்றைக்கும்‌ நிலைத்திருக்கிறது; சங்கீதம்‌ 
19:9 பூமியெங்கும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படட்டும்‌; சங்கீதம்‌ 33:8 
கர்த்தருக்குப்‌ பயப்படுங்கள்‌, அவருடைய பரிசுத்தவான்‌௧ளே; 
பிள்ளைகளே, வாருங்கள்‌, எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌: கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதை நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிப்பேன்‌. ஜீவனை விரும்பி, 
நன்மையைக்‌ காணும்படி அநேக நாட்களை விரும்புகிறவன்‌ என்ன 
மனுஷன்‌? உன்‌ நாக்கைத்‌ தீமையிலிருந்தும்‌, உன்‌ உதடுகளைக்‌ கபடம்‌ 
பேசாதபடியும்‌ காத்துக்கொள்‌. தீமையை விட்டு விலகி, நன்மை செய்‌; 
அமைதியைத்‌ தேடுங்கள்‌, அதைத்‌ தொடருங்கள்‌. சங்கீதம்‌ 34:9,11- 
14 கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌: அவருடைய 
கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும்‌ நல்‌ அறிவு உண்டு; 
அவருடைய துதி என்றென்றும்‌ நிலைத்திருக்கும்‌. சங்கீதம்‌ 111:10 
கர்த்தருக்குப்‌ பயந்தவர்களே, கர்த்தரை நம்புங்கள்‌; அவரே 
அவர்களுக்குத்‌ துணையும்‌ கேடகமுமாயிருக்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற சிறியவர்களையும்‌ பெரியவர்களையும்‌ அவர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. சங்கீதம்‌ 115:11,13 கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
அவருடைய கிருபை என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌ என்று 
சொல்லட்டும்‌. சங்கீதம்‌ 118:4 


ஒரு பாவி நூறு முறை தீமை செய்தாலும்‌, அவனுடைய நாட்கள்‌ 
நீடித்தாலும்‌, கடவுளுக்குப்‌ பயந்து, அவனுக்கு முன்பாகப்‌ 
பயப்படுகிறவர்களுக்கு நல்லது நடக்கும்‌ என்று நான்‌ அறிவேன்‌; 
நாட்கள்‌, நிழலாக இருக்கும்‌; ஏனென்றால்‌ அவன்‌ கடவுளுக்கு 
முன்பாக பயப்படுவதில்லை. பிரசங்கி 8:12-13 முழு விஷயத்தின்‌ 
முடிவைக்‌ கேட்போம்‌: கடவுளுக்குப்‌ பயந்து, அவருடைய 
கட்டளைகளைக்‌ கடைப்பிடியுங்கள்‌: இது மனிதனின்‌ முழு கடமை. 
ஏனென்றால்‌, கடவுள்‌ ஒவ்வொரு செயலையும்‌, ஒவ்வொரு 
இரகசியமான காரியத்தையும்‌, அது நல்லதாக இருந்தாலும்‌ சரி, 
தீமையாக இருந்தாலும்‌ சரி, நியாயத்தீர்ப்புக்குள்‌ கொண்டுவருவார்‌. 
பிரசங்கி 12:13-14 கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌; அவர்‌ உன்னதத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌: சீயோனை நியாயத்தினாலும்‌ நீதியினாலும்‌ 
நிரப்பினார்‌. ஞானமும்‌ அறிவும்‌ உன்‌ காலத்தின்‌ நிலைத்தன்மையும்‌, 
இரட்சிப்பின்‌ பலமுமாயிருக்கும்‌: கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
அவருடைய பொக்கிஷம்‌. ஏசாயா 33:5-6 எல்லா மனிதர்களையும்‌ 
மதிக்கவும்‌. சகோதரத்துவத்தை நேசி. கடவுளுக்கு அஞ்சு. ராஜாவை 
மதிக்கவும்‌. 1 பேதுரு 2:17 உரத்த குரலில்‌: தேவனுக்குப்‌ பயந்து, 
அவரை மகிமைப்படுத்துங்கள்‌; அவருடைய நியாயத்தீர்ப்பு நேரம்‌ 
வந்துவிட்டது: வானத்தையும்‌, பூமியையும்‌, சமுத்திரத்தையும்‌, 
நீரூற்றுகளையும்‌ உண்டாக்கினவரைத்‌ தொழுதுகொள்ளுங்கள்‌. 
வெளிப்படுத்துதல்‌ 14:7 கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே அறிவின்‌ 
ஆரம்பம்‌: மூடர்களோ ஞானத்தையும்‌ போதனையையும்‌ அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. நீதிமொழிகள்‌ 1:7 உன்‌ பார்வையில்‌ ஞானியாதே: 
கர்த்தருக்குப்‌ பயந்து, தீமையை விட்டு விலகு. அது உன்‌ 
தொப்புளுக்கு ஆரோக்கியமாகவும்‌, உன்‌ எலும்புகளுக்கு 
மஜ்ஜையாகவும்‌ இருக்கும்‌. நீதிமொழிகள்‌ 3:7-8 தீமையை 
வெறுப்பதே கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌; நீதிமொழிகள்‌ 8:13 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌: 

பரிசுத்த மானவைகளைப்‌ பற்றிய அறிவே புத்திசாலித்தனம்‌. 
நீதிமொழிகள்‌ 9:10-11 கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ நாட்களை 
நீட்டிக்கும்‌; நீதிமொழிகள்‌ 10:27 கர்த்தருக்குப்‌ பயப்படுவதில்‌ 
உறுதியான நம்பிக்கை இருக்கிறது; அவருடைய பிள்ளைகளுக்கு 
அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஜீவ ஊற்று, 
மரணத்தின்‌ கண்ணிகளை விட்டு விலகும்‌. நீதிமொழிகள்‌ 14:26-27 
பெரிய பொக்கிஷத்தையும்‌ அதனால்‌ ஏற்படும்‌ கஷ்டத்தையும்‌ விட, 
கர்த்தருக்குப்‌ பயந்து கொஞ்சமாவது நல்லது. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே ஞானத்தின்‌ போதனை: மரியாதைக்கு முன்‌ பணிவு 
உள்ளது. நீதிமொழிகள்‌ 15:16,33 இரக்கத்தினாலும்‌ 
உண்மையினாலும்‌ அக்கிரமம்‌ நீக்கப்படும்‌: கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதால்‌ மனிதர்கள்‌ தீமையை விட்டு விலகுகிறார்கள்‌. 
நீதிமொழிகள்‌ 16:6 கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ 
ஜீவனுள்ளதாயிருக்கும்‌; அவனைத்‌ தீமையாகப்‌ பார்க்க முடியாது. 
நீதிமொழிகள்‌ 19:23 மனத்தாழ்மையினாலும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதினாலும்‌ ஐசுவரியமும்‌ கனமும்‌ ஜீவனும்‌ உண்டாகும்‌. 
நீதிமொழிகள்‌ 22:4 உன்‌ இருதயம்‌ பாவிகளைக்‌ கண்டு பொறாமை 
கொள்ளாதே: நீ நாள்‌ முழுவதும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுவாயாக. 
நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு; உங்கள்‌ எதிர்பார்ப்பு அறுந்து 
போகாது. நீதிமொழிகள்‌ 23:17-18 மேலும்‌ நியாயாதிபதிகளை 
நோக்கி: நீங்கள்‌ செய்வதை எச்சரிக்கையாயிருங்கள்‌; நீங்கள்‌ 
மனுஷருக்காக அல்ல, கர்த்தருக்காக நியாயந்தீர்க்கிறீர்கள்‌; ஆதலால்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ உங்கள்மேல்‌ இருப்பதாக; கவனமாயிருந்து 
அசைச்‌ செய்யுங்கள்‌; ஏனென்றால்‌, நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ அக்கிரமமோ, மனுஷங்களோ, அன்பளிப்புகளோ 
இல்லை. 2 நாளாகமம்‌ 19:6-7 


